© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 4.00 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ors EXTRAORDINARY - pustisHep BY AUTHORITY 


No. 193] CHENNAI, TUESDAY, JUNE 18, 2024 
Aani 4, Kurothi, Thiruvalluvar Aandu-2055 


Part VI—Section 1 


Notifications of interest to the General Public 
issued by Heads of Departments, Etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC. 


THE COMMISSIONER OF LAND ADMINISTRATION AND THE DISTRICT COLLECTORS. 


FORMATION OF BUS DEPOT FOR TAMIL NADU STATE TRANSPORT CORPORATION (MADURAI) 
LIMITED, ARUPPUKOTTAI BRANCH, VIRUDHUNAGAR DISTRICT 


FORM - VI 
(See rule 16) 
DECLARATION 


(Re.No. D1/45220/2021) 


No. VI(1)/416(b)/2024. 


Whereas, it appears 1௦ the Government that total of 3534 Sq.m_ of land is required in Aruppukottai Town, Aruppukottai 
Taluk in Virudhunagar District for a public purpose namely in Formatiion of Bus depot to Tamil Nadu State Transport 
Corporation (Madurai) Limited, Aruppukottai Branch. 


Now, therefore, a declaration is made hereby that a piece of land measuring 3534 Sq.m is under acquisition 
for the above said project in Aruppukottai Town Aruppukottai Taluk in Virudhunagar District whose detailed description 
is as follows: 


VI-1 Ex. (193) 


[1] 


Type of | Type of | Aa under Name and Boundaries 
ae nd Acquisition | Address of person Trees Structures 
(In Hect.) Interested Noth East South West 


Nirmala-1 

W/o. Dinakaran 

Senthilkumar-2 

S/o. Dinakaran T.S.No.2/2 | T.S.No.2/3A | T.S.No.3/1 
Kodhai-3 

D/o. Dinakaran 


Nirmala-1 

W/o. Dinakaran 

Senthilkumar-2 Tiruchuli 

ie. பன்னை Road T.S.No.3/1 T.S.No.2/3A 
Kodhai-3 

D/o. Dinakaran 


This declaration is made after hearing of objections of persons interested and due enquiry as provided under section 15 of the Right to Fair Compensation and 


Transparency in Land Acquisition, Rehabilitation and Resettlement Act, 2013 (Central Act 30 of 2013). 
No family is affected and displaced due to this Land Acquisition. Hence Rehabilitation and Resettlement compension is not provided to anyone. 


Mines of coal, iron-stone, slate or other minerals lying under the said land or any particular portion of the said land, except such parts of the mines and minerals which 


may be required to be dug or removed or used during the construction phase of the project for the purpose of which the land is being acquired, are not needed. 


A Plan of the land may be inspected in the office of the Land Acquisition officer and Revenue Divisional Office, Aruppukottai on any working day. 


Asummary of the Rehabilitation and Resettlement Scheme is appended below: 


வியர்‌ ALLAZVSD LNAWNYSAOS NGVN TIAVL 


1. Rehabilitation and Resettlement Scheme: 


(Particular of affected area as per rule 15(2) of RFCTLARR Rules 2017) 


| a) | List of families likely to be displaced Survey Number No. of families Head of the family and address 


List of infrastructure existing in the affected 


area 


டட... List of Land டட" in the affected area 


Survey Particulars Number 
Number 


Number 


e) | List of families belonging to disadvantage groups such as SC/ST/ members thereof and Nil 
handicapped persons who belongs to the affected families 


f) | List of landless agricultural labourers in the affected areas whose livelihood was primarily Nil 
dependent on the acquired land 


Il. Rehabilitation and Resettlement Draft: 


(RFCTLARR Act 2013 u/s 31(1), 38(1), 105(3)) 


Elements of 
Rehabilitation 
and 
Resettlement 
Entitlements 


Provision of 
housing units 
in case of 
displacement 


Land for Land 


Offer for 
Developed 
Land 


Entitlement / Provision 


If a house is lost in rural areas, a constructed house shall be 
provided as per the Indira Awas Yojana specifications. If a house 
is lost in urban areas, a constructed house shall be provided. 


In the case of irrigation project, as far as possible and in lieu of 
compensation to be paid for land acquired, a minimum of one 
acre of land in the command area of the project for which the land 
is acquired and in case of land owner belonging to the Scheduled 
castes or the Scheduled Tribes will be provided land equivalent 
to land acquired or two and a one-half acres, whichever is low. 


In case the land is acquired for urbanisation purposes, twenty per 
cent, of the developed land will be reserved and offered to land 
owning project affected families, in proportion to the area of their 
land acquired. 


Rehabilitation and Resettlement 
Suggestions 


No family is affected and displaced due to this Land 
acquisition. Hence, this entitlement is not provided 
to anyone. 


Not applicable, Since affected families owning 
agriculture land and land owners are not belonging to 
Scheduled Castes or the Scheduled Tribes. 


Not applicable. Since the land is not acquired for 
urbanization purpose. 


Rehabilitation 
and Resettlement 
Compensation 
No.of families 


விரிய ALLAZVSD LNAWNYSAOS NGVN TIAVL 


Elements of 
Rehabilitation 
and 
Resettlement 
Entitlements 
Choice of 
Annuity or 
Employment 


Subsistence 
grant for 
displaced 

families for a 

period of 1 year 


Transportation 
cost for 
displaced 
families 
Cattle shed/ 
petty shops 
cost 


One-time grant 
to artisan, small 
traders and 
certain others 


Fishing rights 


One-time 
Resettlement 
Allowance 


Stamp duty and 
registration fee 


Entitlement / Provision 


Providing jobs where to the affected families where jobs are 
created through the project/ onetime payment of five lakhs 
rupees per affected family/ annuity policies that shall pay not less 
than two thousand rupees per month per family for twenty years. 


Each affected family which is displaced from the land acquired 
shall be given a monthly subsistence allowance equivalent to 
three thousand rupees per month for a period of one year from 
the date of award. 


Each affected family which is displaced shall get a one-time 
financial assistance of fifty thousand rupees as transportation 
cost for shifting of the family, building materials, belongings and 
cattle. 


Each affected family having cattle / petty shop shall get 
one-time financial assistance subject to a minimum of twenty-five 
thousand rupees for construction of Cattle shed or petty shop as 
the case may be. 


Each affected family of an artisan, small trader or self-employed 
person or an affected family which owned non-agricultural land 
or commercial, industrial or institutional structure in the affected 
area, and which has been involuntarily displaced shall get 
one-time financial assistance subject to a minimum of twenty-five 
thousand rupees 


In cases of irrigation or hydel projects, the affected families may 
be allowed fishing rights in the reservoirs in such manner as may 
be prescribed by the appropriate Government. 


Each affected family shall be given a onetime “Resettlement 
Allowance” of fifty thousand rupees only. 


(1) The stamp duty and other fees payable for registration of the 
land or house allotted to the affected families shall be borne by 
the Requiring Body. 

(2) it shall be free from all encumbrances 

(3) it may be in the joint names of wife and husband of the affected 
family. 


Rehabilitation and Resettlement 
Suggestions 


Since no land owners primarily depend on the land 
for his living is affected due to Land acquisition, this 
entitlement is not provided to anyone. 


No family is affected and displaced due to this Land 
acquisition. Hence, this entitlement is not provided to 
anyone 


No family is affected and displaced due to this Land 
acquisition. Hence, this entitlement is not provided to 
anyone 


No Cattle shed/ petty shop is affected due to this Land 
acquisition. Hence this entitlement is not provided to 
anyone 


Artisan, Small traders or Self employed person not 
affected in this Land acquisition. Hence this entitlement 
is not provided to anyone. 


There is no scope to fishing in this project. Hence, 
it is not applicable. 


No family is affected and displaced due to this Land 
acquisition. Hence, this entitlement is not provided to 
anyone 


No family is affected and displaced due to this Land 
acquisition. Hence, this entitlement is not provided to 
anyone 


Rehabilitation 
and Resettlement 
Compensation 
No.of families 


AYVNIGHOVELXS ALLAZVSD LNAWNYSAOS NGVN TIAVL 


Ill. Persons eligible for Rehabilitation and Resettlement Compensation: 


Land Acquisition Land Owner Rehabilitation Rehabilitation and Resettlement 
No. extent (in S.qm) Name Resettlement Elements Entitlement (per Family) 


Nil 


Cattle shed / Petty shop affected due to Land Acquisition: 


Nil 
Infrastructure facilities will be affected due to Land Acquisition: 

Nil 
Rehabilitation and Resettlement Compensation details: 

Nil 


No Family is Eligibal Rehabilitation and Resettlement Compensation 


Virudhunagar, வீ.ப. ஜெயசீலன்‌ 
14th June 2024. District Collector. 


அரசு போக்குவரத்து கழக பணிமனை அமைக்க நிலம்‌ கையகப்படுத்துதல்‌ திட்டம்‌ விருதுநகர்‌ மாவட்டம்‌. 
படிவம்‌ - VI 
(16 ஆம்‌ விதியைக்‌ காண்க 
விளம்புகை 
(௩.க.எண்‌.டி.7422222027/ 
2013-ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதல்‌, மறுவாழ்வளிப்பு மற்றும்‌ மறுகுடியமர்வில்‌ நேரிய சரியீடு மற்றும்‌ வெளிப்படைத்தன்மை உரிமைச்சட்டம்‌, பிரிவு 19(1-இன்கீற்‌ 
விருதுநகர்‌ மாவட்டம்‌, அருப்புக்கோட்டை வட்டம்‌ மற்றும்‌ நகரத்தில்‌ அமைந்த 3534 ச.மீ. பரப்புள்ள நிலம்‌ பொதுப்பயனுக்காக அதாவது அரசு போக்குவரத்து பணிமனை அமைக்க 
நிலம்‌ கையகப்படுத்துதல்‌ திட்டத்திற்காக தேவைப்படுகிறது என்று அரசுக்கு தோன்றுகிறது. 
ஆகையால்‌, விருதுநகர்‌ மாவட்டம்‌, அருப்புக்கோட்டை வட்டம்‌ மற்றும்‌ நகரத்தில்‌ கீழ்கண்ட விவரத்துடன்‌ உள்ள 3534 ச.மீ. அளவுள்ள நிலம்‌ மேற்படி நோக்கத்திற்காக 
கையகப்படுத்தப்படுகிறது என விளம்புகை (Declaration) செய்யப்படுகிறது. 


வியர்‌ 51125 LNAWNYSAOS NGVN TIAVL 


COBLUBLI a ee 
புல எண்‌ படுத்தப்பட லக்கின்‌ மீ 
தொடர்‌ ௫கரளவை ள்‌ நிலத்தின்‌ உள்ள ர ன நப ae ட்கள்‌ 
எண்‌, எண்‌: வகைப்பாடு நி லத்தின்‌ ue பெயரும்‌ முகவரியும்‌ வடக்கு | தெற்கு கிழக்கு மேற்கு மரங்கள்‌ 


தினகரன்‌ வடக்கு: நகர அளவை எண்‌- 2 
301/1 ர கு remem GLOOM, தெற்கு: நகர அளவை எண்‌-3/1 
1. ep) புன்செய்‌ 1624 மக்கள்‌ கிழக்கு: நகர அளவை எண்‌-2/3& 
பட்டது -2, மேற்கு: நகர அளவை எண்‌- 1 ஓடை 
வடக்கு - திருச்சுழி ரோடு 
மனைவி நிர்மலா-1, : : 
நன்கு Tole ae தெற்கு: நகர அளவை எண்‌- 3/1 
2. ட புன்செய்‌ 1910 மக்கள்‌ ல்‌ டர்‌ 
புத்‌ செந்தில்குமார்‌-2, த்து நகர அளவை ஸ்‌ /: 
கோதை-3 மேற்கு: நகர அளவை எண்‌- 1 ஓடை 


2013-ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ ஒளிவு மறைவின்மைக்கும்‌, மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ - 30/2013) 15 ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌ வகை செய்யப்பட்டவாறு பற்றுள்ள நபரின்‌ மறுப்புரைகளைக்‌ கேட்ட பின்னரும்‌ உரிய விசாரணைக்குப்‌ பின்னரும்‌ அந்த விளம்புகை 
செய்யப்படுகிறது. 


நிலம்‌ கையகப்படுத்துவதனால்‌ எந்தவொரு குடும்பமும்‌ பாதிக்கப்படவோ இடம்‌ பெயரவோ இல்லை, எனவே நிலம்‌ கையகப்படுத்துவதன்‌ காரணமாக மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு 
இழப்பீடுகள்‌ பெற தகுதியான நபர்கள்‌ எவரும்‌ இல்லை. 

கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலத்தில்‌ கனிம வளங்கள்‌ இருப்பின்‌ மேற்சொன்ன திட்டத்தின்‌ நோக்கத்திற்காக கட்டுமான நிலையின்‌ போது அத்தகைய நிலப்பரப்பை தோண்டும்‌ 
போது (9) அகற்றும்‌ போது (௮) பயன்படுத்தக்கூடிய சுரங்கங்கள்‌ (9) கனிமங்கள்‌ நீங்கலாக மேற்சொன்ன நிலப்பகுதியில்‌ படிந்துள்ள நிலக்கரி, இரும்பு, (9) ஏனைய கனிமங்கள்‌ 
தேவை இல்லை. 


இத்திட்டத்திற்கான நிலத்திட்ட அறிக்கையை யதொரு வேலை நாட்களிலும்‌ நிலம்‌ கையகப்படுத்தும்‌ அலுவலர்‌, வருவாய்‌ கோட்டாட்சியர்‌ அருப்புக்கோட்டை அலுவலகத்தில்‌ 
பார்வையிடலாம்‌. 


மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு திட்டத்தினுடைய சுருக்கக்‌ குறிப்பு கீழ்க்கண்டவாறு 

I. மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்த்துதல்‌ செயல்‌ திட்டம்‌ 

மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வு விதிகள்‌ 2017-ல்‌ விதி 15(2-ன்‌ படியான பாதிப்பு விபரங்கள்‌ 

வசிக்கும்‌ 


குடும்பங்களின்‌ குடும்பத்‌ தலைவர்‌ பெயர்‌ மற்றும்‌ முகவரி 
எண்ணிக்கை 


இடமாற்றம்‌ செய்யப்பட உள்ள 
குடும்பங்களின்‌ பட்டியல்‌ 


இவ்வினங்கள்‌ ஏதுமில்லை. 


AYVNIGHOVELXS ALLAZVSD 11/11/00௦௦ NGVN TIAVL 


2 | பாதிக்கப்பட்ட பகுதியில்‌ இருக்கும்‌ 
உட்கட்டமைப்பு வசதிகளின்‌ பட்டியல்‌ 
3. | பாதிக்கப்பட்ட இடத்தில்‌ இருக்கும்‌ இவ்வினங்கள்‌ ஏதுமில்லை 
நிலப்பகுதிகளின்‌ பட்டியல்‌ 
பாதிக்கப்பட்ட இடத்தில்‌ உள்ள வணிக/ வ.எண்‌. புல எண்‌. விபரம்‌ நில உரிமைதாரர்‌ 
வியாபாரங்களின்‌ பட்டியல்‌ 


5. | பட்டியலினத்தவர்‌ அல்லது இல்லை. 
பட்டியல்‌ பழங்குடியினர்‌ மற்றும்‌ 
அவற்றின்‌ உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ 
பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச்‌ சேர்ந்த 
மாற்றுத்திறனாளிகள்‌ நபர்கள்‌ போன்ற 
சாதகமற்ற பாதிக்கப்பட்ட குடும்பங்களின்‌ 
பட்டியல்‌. 
கையகப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள இல்லை. 
நிலத்தைத்‌ தமது முதன்மை 
வாழ்வாதாரமாகக்‌ கொண்டிருக்கும்‌, 
பாதிக்கப்பட்ட பகுதிகளில்‌ வசிக்கும்‌ 
நிலமற்ற வேளாண்‌ தொழிலாளர்களின்‌ 
பட்டியல்‌. 


Il. மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வு உரிமைகளின்‌ கூறுகள்‌; 
(RFCTLARR Act 2013 u/s 31(1), 38(1), 105(3)) 


மறுவாழ்வு மற்றும்‌ 
மறுவாழ்வு மற்றும்‌ மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வுக்கான மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வுக்கான மீள்குடியமர்வு இழப்பீடு பெற 
மீள்குடியமர்வு கூறுகள்‌ தகுதி மற்றும்‌ உரிமைகள்‌ பரிந்துரைகள்‌ தகுதியான குடும்பங்களின்‌ 
எண்ணிக்கை விபரம்‌ 
வெளியேற்றப்படும்‌ போது ஊரகப்பகுதியில்‌ ஒரு வீட்டை இழந்திருக்கின்றபோது, | இந்நேர்வில்‌ நிலஎடுப்பால்‌ வீடு ஏதும்‌ 
தொகுப்பு வீடுகள்‌ வழங்குதல்‌ | |IAY வீடு வழங்குதல்‌. பாதிக்கப்படவில்லை. எனவே இவ்வகை 
நிவாரணம்‌ வழங்க தேவையில்லை. 


நகர்பகுதியில்‌ ஒரு வீட்டை இழந்தால்‌, 


கட்டப்பட்ட வீட்டை வழங்குதல்‌. 


2. நிலத்துக்கு நிலம்‌ நீர்மின்‌ திட்டம்‌ எனில்‌, இயன்றவரை விவசாய நிலத்தை | இந்நேர்வில்‌ நில உரிமைதாரர்கள்‌ வேறுபல 
இழந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும்‌ | நிலங்களுக்கு உரிமைதாரர்களாக இருப்பதாலும்‌, 
குறைந்த பட்சம்‌ ஒரு ஏக்கர்‌ நிலத்தை வழங்குதல்‌ | மேலும்‌, நில உரிமைதாரர்கள்‌ அட்டவணை, 
வேண்டும்‌. அட்டவணை சாதி/பழங்குடியினத்தை | சாதி/பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களாக 
சேர்ந்தவர்களாக இருந்தால்‌, கையகப்படுத்தப்பட்ட | இல்லாததாலும்‌ இவ்வகையான மறுவாழ்வு மற்றும்‌ 
நிலத்திற்கு இணையான நிலம்‌ அல்லது இரண்டரை | மீள்‌ குடியமர்வு வழங்க தேவையில்லை. 
ஏக்கர்‌ நிலம்‌ (எது குறைவோ) கொடுக்க வேண்டும்‌. 


AYVNIGHOVELXS 511252 LNAWNYSAOS NGVN TIAVL 


மறுவாழ்வு மற்றும்‌ 
மீள்குடியமர்வு கூறுகள்‌ 


மேம்படுத்தப்பட்ட நிலத்திற்கு 
விருப்ப அறிவிப்பு 


ஆண்டுப்பணம்‌ / 
ஆண்டுத்தொகை 


வெளியேற்றப்பட்ட 
குடும்பங்களுக்கு வாழ்வாதார 
மான்யம்‌ 


வெளியேற்றப்படும்‌ 
குடும்பங்களுக்கான 
போக்குவரத்து செலவுகள்‌ 


கால்நடை கொட்டில்‌ / 
பெட்டிக்‌ கடைகள்‌ செலவு 


கைவினைஞர்‌ / 
சிறு வியாபாரிகள்‌ 
ஒரே தடவையில்‌ 
கொடுக்கப்படுவது 


மீன்பிடி உரிமை 


ஒரே தடவையில்‌ 
கொடுக்கப்படும்‌ 
மீள்குடியமர்வு படித்தொகை 


முத்திரை தீர்வை மற்றும்‌ 
பதிவுக்கட்டணம்‌ 


மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வுக்கான 
தகுதி மற்றும்‌ உரிமைகள்‌ 


நிலம்‌ நகரமைப்பின்‌ நோக்கங்களுக்காக 
கையகப்படுத்தப்பட்டிருக்கும்‌ பொழுது வளர்ச்சி 
மேம்பாட்டுக்கு 20% நிலத்தை ஒதுக்கீடு செய்தல்‌ 
வேண்டும்‌. 

இத்திட்டத்தின்‌ மூலம்‌ வேலை உருவாக்கப்பட்டால்‌, 
குடும்பத்தில்‌ ஒருவருக்காவது வேலை கொடுப்பது/ 
ஒரே முறை வழங்கும்‌ ரூ.5,00,000/- (ரூபாய்‌ ஐந்து 
லட்சம்‌) / ஆண்டுத்‌ தொகை வழங்குதல்‌. 


பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும்‌ 
ஓராண்டு காலத்திற்கு மாதம்‌ ஒன்றிற்கு 
ரூபாய்‌ 3000/-க்கு இணையான வாழ்வாதார மான்யம்‌ 
வழங்க வேண்டும்‌. 

வெளியேற்றப்படும்‌ குடும்பத்தினருக்கு போக்குவரத்து 
செலவாக ஒரே நேரத்தில்‌ ஐம்பதாயிரம்‌ ரூபாய்‌ 
கொடுக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்‌ கால்நடை கொட்டில்‌/ 
பெட்டிக்‌ கடை கட்டிக்கொள்வதற்கு குறைந்தபட்சம்‌ 
ரூ.25,000/- நிதி உதவியை ஒரே தடவையில்‌ பெறுவர்‌. 


பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கைவினைஞர்‌ குடும்பம்‌/ 
சிறு வியாபாரி /சுயமாக வேலை செய்யும்‌ நபர்‌ நிலம்‌ 
கையகப்படுத்தப்பட்டால்‌, குறைந்த பட்சம்‌ ரூ.25,000/- 
நிதி உதவியாக ஒரே தடவையில்‌ பெறுவர்‌. 
நீர்ப்பாசனத்திட்டம்‌/நீர்மின்‌ திட்டத்தால்‌, பாதிக்கப்பட்ட 
குடும்பத்தினருக்கு அணைக்கட்டுகளில்‌ மீன்‌ 
பிடிப்பதற்கு உரிமை அளித்தல்‌. 

பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும்‌ 
மீள்குடியமர்வு படித்தொகையாக ஒரே தடவையில்‌ 
ரூ.50,000/- கொடுத்தல்‌ வேண்டும்‌. 


பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒதுக்கப்படும்‌ 
நிலம்‌ / வீடு பதிவு செய்யப்படும்பொழுது, அதற்கான 
முத்திரைதீர்வை மற்றும்‌ இதரக்கட்டணங்களை 
தேவை குழு செலுத்துதல்‌ வேண்டும்‌. 


மறுவாழ்வு மற்றும்‌ 
மிரர்குடியமர்வு இழப்பீடு பெற 
தகுதியான குடும்பங்களின்‌ 
சாண்ணிக்கை விபரம்‌ 


மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வுக்கான 
பரிந்துரைகள்‌ 


இந்நேர்வில்‌ நிலங்கள்‌ நகரமைப்பின்‌ 
நோக்கங்களுக்காக கையகப்படுத்தப்படவில்லை. 
எனவே, இவ்வகையான மறுவாழ்வு மற்றும்‌ 
மீள்குடியமர்வு வழங்க தேவையில்லை. 
இத்திட்டத்தின்‌ மூலம்‌ நிலம்‌ 
கையகப்படுத்தப்படுவதால்‌ வாழ்வாதாரங்களை 
இழந்த நில உரிமையாளர்கள்‌ மற்றும்‌ 
கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை 
வாழ்வாதாரத்திற்காக முதன்மையாக 
சார்ந்திருந்தவர்கள்‌ எவரும்‌ பாதிக்கப்படவில்லை. 


இந்நேர்வில்‌ நில எடுப்பால்‌ வீடு ஏதும்‌ 
பாதிக்கப்படவில்லை. எனவே இவ்வகை 
நிவாரணம்‌ வழங்கத்தேவையில்லை. 


இந்நேர்வில்‌ நில எடுப்பால்‌ வீடு ஏதும்‌ 
பாதிக்கப்படவில்லை. எனவே இவ்வகை நிவாரணம்‌ 
வழங்க தேவையில்லை. 

இந்நேர்வில்‌ மாட்டுக்‌ கொட்டகை மற்றும்‌ 
பெட்டிக்கடை பாதிக்கப்படவில்லை. எனவே, 
இவ்வகையான நிவாரணம்‌ வழங்க தேவையில்லை. 


இந்நேர்வில்‌ நில உரிமையாளர்களில்‌ 
கைவினைஞர்‌ / சிறு வியாபாரி எவரும்‌ இல்லை./ 
இவ்வகையான மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வு 
வழங்க தேவையில்லை. 

இத்திட்டத்தில்‌ மீன்பிடிப்பதற்கு சாத்திய கூறுகள்‌ 
இல்லாததால்‌ இவ்வகையான மறுவாழ்வு மற்றும்‌ 
மீள்குடியமர்வு வழங்க தேவையில்லை. 

இந்நேர்வில்‌ நில எடுப்பால்‌ வீடு ஏதும்‌ 
பாதிக்கப்படவில்லை. எனவே இவ்வகை நிவாரணம்‌ 
வழங்க தேவையில்லை. 

இந்நேர்வில்‌ நிலஎடுப்பால்‌ வீடு ஏதும்‌ 
பாதிக்கப்படவில்லை. எனவே இவ்வகை நிவாரணம்‌ 
வழங்க தேவையில்லை. 


AYVNIGHOVELXS ALLAZVSD LNAWNYSAOS NGVN TIAVL 


NQGVN TIWVL AO LNAWNYSA0S AHL SO அப NO 
IVNN3HO “ONILNINd GNV AYSNOILVLS SO YSNOISSINWOO SHL AG GSHSI1E8Nd பே 01 


lil. மற்றும்‌ மீள்குடியமர்வு இழப்பீடு பெறத்‌ தகுதியானவர்கள்‌ பட்டியல்‌. 


த ஹத இவ்வினங்கள்ஏதம்‌ல்லை சச ற சா ந] ஏதும்‌ இல்லை 


நில எடுப்பால்‌ பாதிக்கப்படும்‌ மாட்டுக்கொட்டகை / பெட்டிக்கடை 


பபப! டல... இவ்வினங்கள்‌ஏதும்‌இல்லை ரர ர ர ர ற ற ற ற ற ற றட ஏதும்‌ இல்லை 


ee உட்கட்டமைப்பு வசதிகள்‌. 


த ஹத இவ்வினங்கள்சதும்‌ல்லை சச ற சா த ந] ஏதும்‌ இல்லை 
ன த இ ர த மற்றும்‌ மீள்குடியமர்வு இழப்பீடு விபரம்‌ 

த ஹஹ இவ்வினங்கள்ஏதம்‌ல்லை சச ச சா ந] ஏதும்‌ இல்லை 
மறுவாழ்வு மற்றும்‌ மீள்குடியமர்வு இழப்பீடு பெற தகுதியான நபர்கள்‌ எவருமில்லை. 


விருதுநகர்‌, ப. ஜெயசீலன்‌, 
2024 ஜூன்‌ 14. மாவட்ட ஆட்சியர்‌. 


வியப ALLAZVSD 1110௦௦ NGVN TIAVL 


